GOVERNMENT OF TAMIL NADU 

2011 


[ Regd . No . TNICCN/ 467 / 2009 - 11 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re . 0 .80 Paise . 


பாடு 


தமிழ்நாடு அரசிதழ் 
சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மை 


-- - 


மையே வெல் 


வல்லும் 


No. 276A ] 


சென்னை, செவ்வாய்கிழமை , ஆகஸ்ட் 23 , 2011 
ஆவணி 6 , திருவள்ளுவர் ஆண்டு - 2042 


பகுதி IV பிரிவு 1 


தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 


2011 - ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 23 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 

சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்க காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் பேரவை 
விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ்பொதுத்த கவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் 15/2011 


2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ்ப் புத்தாண்டு (விளம்புகை ) சட்டத்தை 

நீக்கம் செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 


இந்தியக் குடியரசின் அறுபத்து இரண்டாம் ஆண்டில் , தமிழ்நாடு மாநிலச் சட்டமன்றப் 

பேரவையால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : - 


1 . (1 ) இந்தச் சட்டம் 2011 ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ்ப் புத்தாண்டு (விளம்புகை ) குறுந்தலைப்பும் 
நீக்க சட்டம் என வழங்கப் பெறும் . 

தொடக்கமும் . 
( 2) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 
2 . 2006 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ்ப் புத்தாண்டு (விளம்புகை ) சட்டம் நீக்கம் . 
இதன் மூலம் நீக்கம் செய்யப்படுகிறது . 


தமிழ்நாடு 

சட்டம் 
2 / 2008 . 


DTP IV -1 Ex . 276 ( T) 


[1 ] | 


நோக்க - காரண விளக்கவுரை 


2008 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு தமிழ்ப் புத்தாண்டு (விளம்புகை ) சட்டமானது , 
( தமிழ்நாடு சட்டம் 2/ 2008 ) தமிழ்த் திங்களான தைத் திங்கள் முதல் நாளானது 
தமிழ்ப் புத்தாண்டு நாளாக கொண்டாடப்படுதல் வேண்டும் என விளம்புகின்றது . 


பொதுமக்களும் , தொல்பொருள் ஆராய்ச்சி அறிஞர்களும் , வானியல் வல்லுநர்களும் 
மற்றும் பல்வேறுபட்ட தமிழ்த் திங்களான சித்திரைத் திங்களின் முதல் நாளை தமிழ்ப் 
புத்தாண்டாகக் கொண்டாடிவரும் வழக்க நடைமுறைக்கு மாறாக உள்ளது என்பதான 
தமது கருத்துக்களை வெவ்வேறு ஊடகங்களின் வாயிலாக வெளிப்படுத்தி உள்ளனர் . 
மேலும் அவர்கள் மேற்சொன்ன சட்டத்தை நீக்கம் செய்யுமாறும் தமிழ்த் திங்களான 
சித்திரைத் திங்கள் முதல் நாளை தமிழ்ப் புத்தாண்டாகக் கொண்டாடும் பழமை 
வாய்ந்த வழக்காறினை மீட்டளிக்குமாறும் அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் . 
மேலும் மேற்சொன்ன சட்டமானது , தமிழ்த் திங்களான தைத் திங்கள் முதல் நாளை 
தமிழ்ப் புத்தாண்டாகப் பின்பற்றுவதைப் பொறுத்த அளவில் , பொதுமக்களிடையே 
நடைமுறை இடர்பாடுகள் , தடை , எதிர்ப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தியுள்ளது . எனவே 
அரசானது , தமிழ்த் திங்களான சித்திரைத் திங்கள் முதல் நாளை தமிழ்ப் புத்தாண்டாக 
கொண்டாடும் காலத்தால் முற்பட்ட வழக்காறினை மேற்சொன்ன சட்டத்தை நீக்கம் 
செய்வதன் மூலம் மீட்டளிக்க முடிவு செய்துள்ளது . 


2 . இச்சட்ட முன்வடிவு மேற்காணும் முடிவிற்குச் செயல் வடிவம் கொடுக்க 
விழைகிறது . 


எஸ் . பி . சண்முகநாதன் , 
இந்து சமயம் மற்றும் அறநிலையத் துறை அமைச்சர் . 


அ . மு . பி . ஜமாலுதீன் , 

செயலாளர் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


